© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
தமிழ்நாடு அரசு [௩. Dis. No. 197/2009. 
2023 [விலை: ரூ. 0.80 காசு 


தமிழ்நாடு அரசிதழ்‌ 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது. 


எண்‌ 35] சென்னை, புதன்கிழமை, ஆகஸ்ட்‌ 30, 2023 
ஆவணி 13, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2054 


பகுதி 111--பிரிவு 1(a) இன்‌ இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 
அறிவிக்கை 
[அரசாணை நிலை எண்‌. 162, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டு (1/2]த்‌ துறை, 6 டீசம்பா்‌ 2022.] 


1948 ஆம்‌ ஆண்டு தொழிற்சாலைகள்‌ சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ 63/1948) 87 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 112 ஆம்‌ பிரிவில்‌ 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, தமிழ்நாட்டு ஆளுநர்‌ அவர்கள்‌, தமிழ்நாடு 1950 ஆம்‌ ஆண்டு தொழிற்சாலைகள்‌ 
விதிகளில்‌ பின்வரும்‌ திருத்தங்களை இதனால்‌ மேற்கொள்கிறார்‌. மேற்சொன்ன சட்டத்தின்‌ 115 ஆம்‌ பிரிவின்கீழ்‌ தேவைப்பட்டவாறு 
இந்த வரைவுத்‌ திருத்தம்‌ ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. 

திருத்தங்கள்‌ 
மேற்சொன்ன விதிகளில்‌,- 

(1) விதி 63-B-இல்‌, "புனித ஜான்‌ அவசர சிகிச்சை ஊர்தி அமைப்பு" என்ற சொற்றொடருக்குப்‌ பின்னர்‌, "அல்லது தமிழ்நாடு 
உயர்திறன்‌ மேம்பாட்டு மையம்‌-சுகாதார நலன்‌" என்ற சொற்றொடர்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌. 

(2 விதி 95-இல்‌, அட்டவணை XVII-Qlev, பத்தி 4-இல்‌ "புனித ஜான்‌ அவசர சிகிச்சை ஊர்தி அமைப்பு" என்ற சொற்றொடருக்குப்‌ 
பின்னர்‌, "அல்லது தமிழ்நாடு உயர்திறன்‌ மேம்பாட்டு மையம்‌-சுகாதார நலன்‌" என்ற சொற்றொடர்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட 
வேண்டும்‌. 

(3) விதி 95-இல்‌, அட்டவணை %%1V-இல்‌, பத்தி 12-இன்‌ துணைப்பத்தி (9-இல்‌, "புனித ஜான்‌ அவசர சிகிச்சை ஊர்தி அமைப்பு" 
என்ற சொற்றொடருக்குப்‌ பின்னர்‌, "அல்லது தமிழ்நாடு உயர்திறன்‌ மேம்பாட்டு மையம்‌-சுகாதார நலன்‌" என்ற சொற்றொடர்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌. 


முகமது நசிமுத்தின்‌, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 


(தமிழாக்கம்‌) 


ந. அருள்‌, 
இயக்குநர்‌ கூ.பெற, 
தமிழ்‌ வளர்ச்சி மற்றும்‌ 
செய்தி (மொழிபெயர்ப்புத்‌ துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள்‌ மற்றும்‌ அச்சுத்‌ துறை இயக்குநரால்‌ 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. 
IIl-1a-(35) (T Sup)—1 


